GOVERNMENTOF TAMIL NADU 

2017 


(Regd . No . TN /CCN / 467 / 2012 -14 . 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs. 7 . 20 Paise . 


RAMI 


ENT OF 


W . 


ERNMEN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


INADO 


SGOVE 


TE 


RUTHA 


. 


PUBLISHED BY AUTHORITY 


3 


LONE TM 


RIUMPHS 


No. 48 ] 


CHENNAI, WEDNESDAY , NOVEMBER 29, 2017 
Karthigai 13, Hevilambi, Thiruvalluvar Aandu – 2048 


Part 11 - Section 1 


Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


பக்கங்கள் 


CO -OPERATION , FOOD AND CONSUMER PROTECTION DEPARTMENT 


Removal of Licensing Requirements , Stock Limits and Movement Restrictions on 

Specified Foodstuffs (Fifth Amendment)... 


164 


வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை 


வருவாய் நிருவாகம் - ஆட்சி எல்லை - ஈரோடு மாவட்டம் - கோபிசெட்டிபாளையம் 

மற்றும் சத்தியமங்கலம் வருவாய் வட்டங்களை மறு சீரமைத்து - புதிய நம்பியூர் 
வட்டம் உருவாக்குதல் 


165 - 180 


[ 163 ] 


DTP _ 11- 1 (48 ) — 1 


164 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11Sec . 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CO -OPERATION , FOOD AND CONSUMER PROTECTION DEPARTMENT 


Removal of Licensing Requirements , Stock Limits and Movement Restrictions on Specified Foodstuffs 

(Fifth Amendment) Order, 2017. 


[G . O . Ms. No. 162, Co-operation , Food and Consumer Protection (H1), 14th November 2017 , 

ஐப்பசி 28 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 


No. 11 (1 )/CFCP / 33 /2017 . – The following Order of the Government of India , Ministry of Consumer Affairs , Food and 
Public Distribution (Department of Consumer Affairs ), New Delhi, the 23rd October , 2017 is republished : 


S . O . 3397 (E ).- In exercise of the powers conferred by Section 3 of the Essential Commodities Act, 1955 ( 10 of 1955 ), 
the Central Government hereby makes the following order further to amend the Removal of Licensing Requirements, Stock 
Limits and Movement Restrictions on Specified Foodstuffs Order, 2016 , namely : 


1. Short title and commencement.:- 1 . This order may be called the Removal of Licensing Requirements , Stock 
Limits and Movement Restrictions on Specified Foodstuffs (Fifth Amendment) Order, 2017 . 


2 . In the Removal of Licensing Requirements , Stock Limits and Movement Restrictions on Specified Foodstuffs Order, 
2016 , in clause 3, in sub -clause (2 ), in item (iv ), for the figures, letters and word “ 31st October , 2017”, the figures , letters 
and words “ 31st December, 2017 ." shall be substituted . 


[F .No. S - 10 /3 /2017 -ECR & E ] 
P . V . RAMA SASTRY, 

Joint Secretary 


Note : The principal order was published in the Gazette of India , Extraordinary , Part 11 - Section 3 , sub -section (i) vide 
number G . S .R . 929 (E ), dated the 29th September, 2016 and was subsequently amended vide numbers S . O . 3341 (E ), 
dated the 27th October, 2016 , S . O . 1288 (E ), dated the 25th April, 2017 , S . O . 1600 (E ), dated the 17th May, 2017 , 
S . O . 2785 (E ), dated the 25th August, 2017 and S . O . No. 3136 ( E ), dated the 27th September, 2017 . 


(Republished by Order of the Governor) 


KUMAR JAYANT, 
Principal Secretary to Government. 


Nov . 29 , 2017 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


165 


வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை 
தலைமைச் செயலகம் , 2017 நவம்பர் 29 . 


No. II ( 1 ) REV / 34 /2017 . 


( வருவாய் நிருவாகம் - ஆட்சி எல்லை - ஈரோடு மாவட்டம் - கோபி செட்டிபாளையம் மற்றும் சத்தியமங்கலம் வருவாய் 

வட்டங்களை மறு சீரமைத்து - புதிய நம்பியூர் வட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . ] 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 


[ அரசாணை (நிலை) எண் 351 , வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, வருவாய் நிருவாக அலகு , 

வநி.1- (1) பிரிவு , 7 நவம்பர் 2017, ஐப்பசி 21, ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 


படிக்கவும் : 


1 . 


அரசாணை (நிலை) எண் 279 , வருவாய்த்துறை , நாள் 9 - 6 - 2003 . 
2 . மாவட்ட ஆட்சியர் , ஈரோடு கடித எண் ந.க . 14616/2016 / 71, நாள் 14- 08 - 2016 மற்றும் 22 - 08 - 2016 . 


3 . முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் அவர்களின் கடித எண் ந .க . பணி 

6(3)/ 32977 / 2016 , நாள் 12 - 01 - 2017 . 


ஆணை : எண் 351 , வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை , வருவாய் நிருவாக அலகு , (வ . நி .1 -(1) ] பிரிவு , 

2017 நவம்பர் 7 . 


பார்வை மூன்றில் படிக்கப்பட்ட கடிதத்தில் , முதன்மைச் செயலர் / வருவாய் நிருவாக ஆணையர் தனதறிக்கையில் , ஈரோடு மாவட்டம் , 
கோபிசெட்டிபாளையம் வருவாய் கோட்டத்தில் கோபிசெட்டிபாளையம் வட்டம் , முதன்மை வட்டமாக செயல்பட்டு வருவதாகவும் , இவ்வட்டத்திலுள்ள 
நம்பியூர் உள்வட்டம் கோபிசெட்டிபாளையத்திலிருந்து 20 கி .மீ . தொலைவில் உள்ளதாகவும் , இப்பகுதி மக்கள் தங்களது கோரிக்கைக்காக 
வட்டத் தலைமையிடத்தை அடைய நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளதாகவும் , எனவே இப்பகுதி மக்களுக்கு அரசின் நலத் திட்டங்கள் 
விரைந்து கிடைக்கவும் , பொருளாதார முன்னேற்றம் ஏற்படவும் 27 கிராமங்களுடன் நம்பியூரை தலைமையிடமாகக் கொண்ட புதிய வருவாய் 
வட்டம் உருவாக்கலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் , நம்பியூர் வட்டம் புதிதாக உருவாக்கப்படும்போது கோபிசெட்டிபாளையம் வட்டத்தில் 9 
கிராமங்களுடன் வேமாண்டம்பாளையத்தை தலைமையிடமாகக் கொண்டு புதிய குறுவட்டம் உருவாக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் . 


2 . மேலும் , கோபிசெட்டிப்பாளையம் வட்டம் காசிப்பாளையம் உள்வட்டத்தில் உள்ள கடத்தூர் கிராமத்தை புதிதாக உருவாக்கப்படும் 
நம்பியூர் வட்டத்தின் எலத்தூர் உள்வட்டத்தில் சேர்ப்பதால் காசிப்பாளையம் உள்வட்டத்தின் வருவாய் கிராமங்களின் எண்ணிக்கை 6 - லிருந்து 
5 - ஆக குறையும் எனவும் , இந்நிலையில் அருகிலுள்ள கோபிசெட்டிப்பாளையம் உள்வட்டத்தின் மொத்தம் உள்ள 15 கிராமங்களில் அளுக்குளி- அ , 
அளுக்குளி- ஆ , சோழமாதேவிக்கரை, கோட்டுப்புள்ளாம்பாளையம் ஆகிய 4 வருவாய் கிராமங்களை காசிப்பாளையம் உள்வட்டத்தில் சேர்க்கலாம் 
எனவும் தெரிவித்துள்ளார் . 


3 . மேலும் , ஈரோடு மாவட்ட ஆட்சித் தலைவரின் முன்மொழிவுகள் கடந்த 24 - 08 - 2016 அன்று நடைபெற்ற வட்டங்களைப் பிரித்தலுக்கான 
உயர்மட்டக்குழு கூட்டத்தில் வைக்கப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டது எனவும் , புதிதாக உருவாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள நம்பியூர் வட்டத்தில் 
27 கிராமங்கள் மட்டுமே இருப்பினும் , இவற்றில் அடங்கியுள்ள 6 ஆ வகை கிராமங்களையும் சேர்த்து 33 கிராமங்கள் உள்ளன எனவும் , 
உத்தேசிக்கப்பட்ட நம்பியூர் வட்டத்தில் உள்ள 4 கிராமங்கள் பவானிசாகர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ளபோதும் இவை நம்பியூர் வட்ட 
தலைமையிடத்திற்கு அருகில் உள்ளதால் பொதுமக்கள் எளிதாக அணுக இயலும் என்பதை குழு கண்டறிந்தது . மேலும் , சட்டமன்ற எல்லைகள் 
பொருந்துவதையும் குழு அறிந்தது . எனவே பொதுமக்கள் நலன் கருதி ஈரோடு மாவட்ட ஆட்சியரால் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்தினை ஏற்றும் , 
புதிதாக நம்பியூர் வட்டத்தை உருவாக்க அரசுக்கு பரிந்துரை செய்ய உயர்மட்டக்குழுவால் முடிவு செய்யப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார் . 


4 . அரசாணை (நிலை) எண் 279, வருவாய்த்துறை, நாள் 09- 06 - 2003 - ல் நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச மக்கள் தொகை , பரப்பளவு 
மற்றும் வருவாய் கிராமங்கள் ஆகிய அளவுகோல்களை இவ்வட்டம் பூர்த்தி செய்வதை உயர்மட்டக் குழு அறிந்தது எனவும் தெரிவித்துள்ளார் . 


DTP - ||- 1 ( 48 ) - 1a 


166 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


5 . புதிதாக உருவாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள நம்பியூர் வட்டத்திற்கான அடிப்படை விவரங்கள் மற்றும் ஆட்சி எல்லைப் பட்டியல் பின்வருமாறு : 


தற்போது உள்ளபடி 


வ.எண். 


ஆட்சி எல்லை 
விளக்கங்கள் 


கோபிசெட்டி 
- பாளையம் 


சத்திய 
- மங்கலம் 


உத்தேசப் பிரிவினைக்குப்பின் 

எஞ்சிய வட்டம் 
உத்தேசிக்கப் - 
பட்ட 

கோபிசெட்டி சத்திய 
- பாளையம் - மங்கலம் 


அரசு ஆணை 
(நிலை) எண் . 279 
வருவாய்த்துறை 

நாள்: 
09- 06 - 2003 
ன்படி 

( 8 ) 


வட்டம் 


( 3 ) 


தலைமையிடம் 


நம்பியூர் 


கோபிசெட்டி 
- பாளையம் 
644. 40 


சத்திய 
- மங்க லம் 
519.22 


கோபிசெட்டி 
- பாளையம் 
395 . 38 


சத்திய 
- மங்கலம் 
482 . 15 


2 


பரப்பளவு ( ச. கி .மீ .) 


286 .09 


250 ச . கி . மீ 
முதல் 2000 
ச . கி . மீ வரை 
1லட்சம் முதல் 
5 , 50 , 000 வரை 


நீலகிரி 


நீலகிரி 


2 அல்லது 3 
முழு ஊராட்சி 
ஒன்றியங்கள் 


3 மக்கள்தொகை 356213 

264082 106054 262356 

251855 
( 2011 - ன்ப டி ) 
வருவாய் 

கோபிசெட்டி கோபிசெட்டி கோபிசெட்டி கோபிசெட்டி கோபிசெட்டி 
கோட்டம் - பாளையம் - பாளையம் - பாளையம் - பாளையம் 

- பாளையம் 
சட்டமன்ற கோபிசெட்டி பவானிசாகர் கோபிசெட்டி கோபிசெட்டி 

பவானிசாகர் 
தொகுதி - பாளையம் 

- பாளையம் - பாளையம் 
பாராளுமன்ற திருப்பூர் 

திருப்பூர் திருப்பூர் 
தொகுதி 
மாநகராட்சி 

- - 
நகராட்சி கோபிசெட்டி 1.சத்திய 

கோபிசெட்டி 1 .சத்திய 
- பாளையம் - மங்கலம் 

- பாளையம் - மங்கலம் 
2 .புஞ்சை 

2 .புஞ்சை 
- புளியம்பட்டி 

- புளியம்பட்டி 
ஊராட்சி 

1. கோபிசெட்டி 1. சத்திய 1.நம்பியூர் 1.கோபிசெட்டி 1 .சத்திய 
ஒன்றியம் - பாளையம் - மங்கலம் 2 . பவானி - பாளையம் 

- மங்கலம் 
2 .நம்பியூர் 

2 .பவானிசாகர் சாகர் 2 . தூக்கநாயக்கன் - 2 .பவானிசாகர் 
3 . தூக்கநாயக்கன் 

( 4 கிராமங்கள் பாளையம் 
- பாளையம் 

மட்டும் ) 
10 பேரூராட்சிகள் 1. நம்பியூர் 1 . அரியப்பம் - 1. நம்பியூர் 1. லக்கம்பட்டி 1 . அரியப்பம் - 

2 . எலத்தூர் பாளையம் 2 . எலத்தூர் 2 ..கொளப்பலூர் 
3 . லக்கம்பட்டி 2 . கெம்ப 

3 . காசிபாளையம் 2 . கெம்ப 
4 . கொளப்பலூர் நாயக்கன் 

4. வாணிப்புத்தூர் நாயக்கன் 
5 . காசிபாளையம் - பாளையம் 

5 . பெரியகொடி பாளையம் 
6 . வாணிப்புத்தூர் 3 . பவானிசாகர் 

வேரி 

3. பவானிசாகர் 
7 . பெரியகொடிவேரி 

6 . கூகலூர் 
8 . கூகலூர் 
11 உள் 

1 . வாணிப்புத்தூர் 1. சத்திய 1 . நம்பியூர் 1. வாணிப்புத்தூர் 1. சத்திய 
வட்டங்கள் 2 . காசிபாளையம் மங்கலம் 2 . எலத்தூர் 2 . காசிபாளையம் மங்கலம் 

3 . கோபிசெட்டி 2 . பவானிசாகர் 3. வேமாண்டம் 3. கோபிசெட்டி 2 பவானிசாகர் 
பாளையம் 3. புஞ்சை - - பாளையம் பாளையம் 

3. புஞ்சை 
4 . சிறுவலூர் புளியம்பட்டி ( புதிய 

4 . சிறுவலூர் புளியம்பட்டி 
5 . கூகலூர் 4 . அரசூர் குறுவட்டம் ) 5 . கூகலூர் 4 . அரசூர் 
6 . நம்பியூர் 5 . குத்தியா 

5 . குத்தியா - 
7 . எலத்தூர் லத்தூர் 

லத்தூர் 
12 வருவாய் 

73 

56 

27 (23 + 4 ) 
கிராமங்கள் 
கிராமப் 46 

29 
பஞ்சாயத்துக்கள் 
தலைமையிடத்தி சென்றாயம் பெரியகள்ளிப் காவிலி சென்றாயம் 

பெரிய 
- லிருந்து வெகு - பாளையம் 

- பட்டி பாளையம் - பாளையம் 

கள்ளிப்பட்டி 
தொலைவில் 30 கி . மீ 

அய்யம் - 15 கி . மீ . 30 கி . மீ . 

அய்யம் - 
உள்ள கிராமம் பாளையம் 

பாளையம் 
23 கி . மீ . 

23 கி . மீ . 
பத்ரிபடுகை 

பத்ரிபடுகை 
43கிமீ 

43கி . மீ . 


52 


குறைந்தளவு 
30 கிராமங்கள் 


13 | 


19 


26 


Nov . 29 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


167 


6 . மேலும் , முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் அவர்கள் புதியதாக தோற்றுவிக்கப்படும் நம்பியூர் வட்டத்திற்கு 
16 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் 27 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கியும் ஆக மொத்தம் 43 பணியிடங்கள் புதியதாக ஒப்பளிப்பு 
வழங்கவும் தொடரும் செலவினம் ரூ. 58 ,76 ,100/ - மற்றும் தொடரா செலவினம் ரூ . 18, 36 ,000/ - வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் . 


7 . ஈரோடு மாவட்ட ஆட்சித் தலைவரின் முன்மொழிவு மீதான முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் அவர்களின் 
பரிந்துரையினை நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு அரசு ஆணையிடுகிறது : 

I . ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் மற்றும் சத்தியமங்கலம் வருவாய் வட்டங்களை மறுசீரமைத்து நம்பியூரை 
தலைமையிடமாகக் கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாக்கப்படுகிறது . 


II . நம்பியூர் வட்டம் புதிதாக உருவாக்கப்படுவதால் கோபிசெட்டிபாளையம் வட்டத்தில் 9 கிராமங்களுடன் (அதாவது 
வேமாண்டம்பாளையம் அ , வேமாண்டம்பாளையம் ஆ , இருகாலூர் , அஞ்சானூர் , லாகம்பாளையம் , வரப்பாளையம் , 
காவிலிபாளையம் , காராப்பாடி மற்றும் செல்லப்பம்பாளையம் ) வேமாண்டம்பாளையத்தை தலைமையிடமாகக் கொண்டு புதிய குறுவட்டம் 
உருவாக்கப்படுகிறது . 


III . புதியதாக உருவாக்கப்படவுள்ள நம்பியூர் வட்டத்திற்கு மொத்தம் 40 பணியிடங்கள் அனுமதிக்கப்படுகின்றன . இதில் 20 
பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் 20 பணியிடங்கள் தற்காலிகமாக புதியதாக உருவாக்கவும் அனுமதி வழங்கப்படுகிறது . 
அதன் விவரம் பின்வருமாறு: 


வ 


பணியிடத்தின் பெயர் 


நிரந்தரம் / 
தற்காலிகம் 


கோபிசெட்டிபாளையம் வட்டத்தில்உள்ள பணியிடங்கள் எண்ணிக்கை 


கோபிசெட்டிபாளையம் வட்டத்தில்நிறுத்தி வைக்கப்படவேண்டிய பணியிடங்கள் 


நம்பியூர்வட்டத்திற்கு மாற்றம்செய்யக்கூடிய நிரந்தரபணியிடங்கள் 


நம்பியூர் வட்டத்திற்குபுதிதாக தோற்றுவிக்கப்பட வேண்டியதற்காலிக பணியிடங்கள் 


நம்பியூர்வட்டத்திற்கு 

அனுமதிக்கப்பட வேண்டியமொத்த பணியிடங்கள் 


எண் 


( 1 ) 


( 2 ) 


( அ ) பொதுப்பிரிவு 

வட்டாட்சியர் 


நிரந்தரம் 


நிரந்தரம் 


தலைமையிடத்து துணை 
வட்டாட்சியர் 


மண்டல துணை வட்டாட்சியர் 


தற்காலிகம் 


உதவியாளர் 
# 2 மிகைப் பணியிடம் 


நிரந்தரம் 


-NNIII 


வருவாய் ஆய்வாளர் 


நிரந்தரம் 


இளநிலை உதவியாளர் 
* 3 மிகைப் பணியிடம் 


நிரந்தரம் 


பதிவறை எழுத்தர் 


நிரந்தரம் 


தட்டச்சர் 


நிரந்தரம் 


அலுவலக உதவியாளர் 


நிரந்தரம் 


ஈப்பு ஓட்டுநர் 


நிரந்தரம் 


=|||எ-I 


மசால்ஜி 


நிரந்தரம் 


இரவுக் காவலர் 


மொத்தம் 


25 


# 2 உதவியாளர் பணியிடங்கள் மிகைப் பணியிடங்களாக உள்ளன . இவை நம்பியூர் வட்ட சமூக பாதுகாப்புத் திட்டம் மற்றும் தேர்தல் 
பிரிவுகளுக்கு தலா ஒரு பணியிடம் வீதம் மறுபரவலமர்த்தல் செய்யலாம் . 


168 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


* 3 இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் மிகைப் பணியிடங்களாக உள்ளன . இவை நம்பியூர் வட்ட வழங்கல் பிரிவுக்கு ஒரு பணியிடத்தை 
மறுபரவலமர்த்தல் செய்யலாம் . மீதமுள்ள 2 மிகைப் பணியிடங்களை தேவைப்படும் வட்டத்திற்கு மாற்றம் செய்யலாம் . 
( ஆ ) சமூக பாதுகாப்புத் திட்டம் 
1 . வட்டாட்சியர் 

தற்காலிகம் 
2 . உதவியாளர் தற்காலிகம் 

1 ( பொது ) 
3 . இளநிலை உதவியாளர் 

தற்காலிகம் 
தட்டச்சர் 


தற்காலிகம் 


பதிவறை எழுத்தர் 
ஈப்பு ஓட்டுநர் 


தற்காலிகம் 


அலுவலக உதவியாளர் 


தற்காலிகம் 


மொத்தம் 


5 


( தேர்தல் ) 


( இ ) தேர்தல் பிரிவு 


1 . துணை வட்டாட்சியர் 


தற்காலிகம் 


2 . உதவியாளர் 


நிரந்தரம் 


1 ( பொது ) 


நிரந்தரம் 


அலுவலக உதவியாளர் 
# 1 மிகைப்பணியிடம் 


மொத்தம் 


# 1 அலுவலக உதவியாளர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . அதை தேவைப்படும் வட்டத்திற்கு மாற்றம் செய்யலாம் . 


தற்காலிகம் 


(ஈ ) வட்ட வழங்கல் பிரிவு 

வட்ட வழங்கல் அலுவலர் 
( வட்டாட்சியர் நிலையில் ) 
வட்ட வழங்கல் அலுவலர் 
(துணை வட்டாட்சியர் நிலையில் ) 


தற்காலிகம் 


- 


- 


- 


1 


உதவியாளர் 


தற்காலிகம் 


தற்காலிகம் 


1 ( பொது ) 


இளநிலை உதவியாளர் 
தனி வருவாய் ஆய்வாளர் 
& 1 மிகைப்பணியிடம் 


தற்காலிகம் 


அலுவலக உதவியாளர் 


தற்காலிகம் 


மொத்தம் 


& 1தனி வருவாய் ஆய்வாளர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . அதை தேவைப்படும் வட்டத்திற்கு மாற்றம் செய்யலாம் . 


( உ ) நில அளவைப் பிரிவு 
1 . வட்ட துணை ஆய்வாளர் 

வட்ட சார் ஆய்வாளர் 
உள்வட்ட அளவர் 


நிரந்தரம் 
நிரந்தரம் 
நிரந்தரம் 


முதுநிலை வரைவாளர் 


நிரந்தரம் 


Nov . 29 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


169 


( உ ) நில அளவைப் பிரிவு தொடர்ச்சி 


ம் 


நிரந்தரம் 


வட்ட ஆவண வரைவாளர் 
& 1 மிகைப்பணியிடம் 


ம் 


நிரந்தரம் 


நகர சார் ஆய்வாளர் 
நத்தம் சார் ஆய்வாளர் 


N 


நிரந்தரம் 


புல உதவியாளர் 


நிரந்தரம் 


மொத்தம் 


& 1வட்ட ஆவண வரைவாளர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . அதை தேவைப்படும் வட்டத்திற்கு மாற்றம் செய்யலாம் . 


வ . 


பிரிவு 


கோபிசெட்டி 
- பாளையம் 
வட்டத்தில் உள்ள 
பணியிடங்களின் 
எண்ணிக்கை 


கோபிசெட்டி - I 
பாளையம் 

நம்பியூர் 
வட்டத்தில் 

வட்டத்திற்கு 

மாற்றம் 
நிறுத்தி 

செய்யக்கூடிய 
வைக்கப்பட 
வேண்டிய 

நிரந்தர 

பணியிடங்கள் 
பணியிடங்கள் 


நம்பியூர் 
வட்டத்திற்கு 

புதிதாக 
தோற்றுவிக்கப்பட 
வேண்டிய 
தற்காலிக 
பணியிடங்கள் 


நம்பியூர் 
வட்டத்திற்கு 
அனுமதிக்கப்பட 
வேண்டிய மொத்த 
பணியிடங்கள் 


எண் 


( 2 ) 


பொதுப்பிரிவு 
சமூகப் பாதுகாப்பு 
திட்டம் 
தேர்தல் பிரிவு 

வட்ட வழங்கல் பிரிவு 
5 . நில அளவை பிரிவு 

மொத்தம் 


எண்ணிக்கை 


மிகைப்பணியிடங்கள் 

பணியிடத்தின் பெயர் 
இளநிலை உதவியாளர் 
தனி வருவாய் ஆய்வாளர் 


வட்ட ஆவண வரைவாளர் 


மொத்தம் 


( iv ) அரசாணை ( நிலை) எண் . 49 , பணியாளர் மற்றும் நிருவாக சீர்திருத்த ( எப் )த்துறை, நாள் 14 - 5 - 2002 - ன்படி , தொகுதி " D " ன் 
கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ள அடிப்படைப் பணியிடங்களில் அலுவலக உதவியாளர் பணியிடம் தவிர , ஏனைய பணியிடங்களை ( காவலர் , 
துப்புரவாளர் , புல உதவியாளர்) " வெளிமுகமை ”( Outsourcing ) மூலமாக ஒப்பந்த (contract ) அடிப்படையில் நிரப்பப்பட வேண்டும் . 


(0 ) அலுவலக உதவியாளர் பணியிடம் தமிழ்நாடு அடிப்படைப் பணிக்கான சிறப்பு விதிகளில் விதி - 4(a ) ( நியமனம் ]- ஐயும் , 
அரசாணை (நிலை) எண் . 44 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை, நாள் 11 - 03 - 2015 - ன்படி உடனிகழ்வாக பின்பற்றி நிரப்பப்பட 
வேண்டும் . 


(vi) அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நடைமுறையில் உள்ள உரிய விதிகள் / சட்டம் / அரசாணைகள் பின்பற்றி நிரப்பப்பட 
வேண்டும்.... 


( vil) மிகைப் பணியிடமாக கண்டறியப்பட்ட பணியிடங்கள் அரசுக்கு மீள ஒப்பளிப்பு ( சரண் ) செய்யப்பட வேண்டும் அல்லது தேவைப்படும் 
இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . இல்லையெனில் , புதிய வட்டம் துவக்கப்பட்டவுடன் அப்பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக 
வைக்கப்பட வேண்டும் . 


( viii ) மறுபரவலமர்த்தல் மூலம் நம்பியூர் வட்டத்திற்கு மாற்றப்படும் பணியிடங்கள் உரிய தளவாடங்களுடன் நம்பியூர் வட்டத்திற்கு 
மாற்றப்பட வேண்டும் . 


170 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


( ix) புதியதாக தோற்றுவிக்கப்படும் நம்பியூர் வட்டத்திற்கு தோராயமாக தொடரும் செலவினமாக ரூ. 98 , 90, 652/ -ம் மற்றும் தொடராச் 
செலவினமாக ரூ.18 , 16 , 000/ - ம் அனுமதிக்கப்படுகிறது . அவற்றின் விவரம் பின்வருமாறு : 


தொடரும் செலவினம் 


வ . 


விவரம் 


தொகை 


எண் 


ரூ . 


95 ,53 , 152 


பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் 
( ஆண்டொன்றுக்கு) 


வாடகை 


பொதுப்பணித்துறை 

பரிந்துரையின் பேரில் 
நிர்ணயிக்கப்பட வேண்டும் . 


மின்சாரக் கட்டணம் 


1,20 ,000 


எரிபொருள் (டீசல் ) 


1, 92 , 000 


தொலைபேசி கட்டணம் 


25 , 500 


மொத்தம் 


98 , 90 ,652 


தொடரா செலவினங்கள் 


விவரம் 


எண்ணிக்கை 


தொகை 


எண் 


C 


- 


தளவாடங்கள் 


4 , 00, 000 


ஈப்பு 


12 ,00 ,000 


ஸ் 


6 , 000 


75 , 000 


தொலைபேசி இணைப்பு 
கணினி 
பிரிண்டர் ( அச்சுப்பதிப்பு இயந்திரம் ) 
ஜெராக்ஸ் (நகல் இயந்திரம் ) 


ம்ம் 


25 , 000 


65 , 000 


N 


பேக்ஸ் 


10,000 


25 , 000 


குளிர்சாதனம் 
தீயணைப்பான் 


10 ,000 


மொத்தம் 


18 ,16 , 000 


8 . மேலே பத்தி 7 -இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின்கீழ் பற்று வைக்க வேண்டும் . 


( 1) பணியாளர் சம்பளங்கள் 
(i) வருவாய் பணியிடங்கள் 
2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - மாநிலச் செலவினங்கள் - AB வட்டப் பணியாளரமைப்புகள் 

- 01 சம்பளங்கள் 
(த . தொ .கு 2053 00 094 AB 0102 ) 
( ii ) நில அளவைப் பணியிடங்கள் 

2029 - 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - மாநிலச் செலவினங்கள் - AF நில அளவை 

பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 
( த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 


Nov . 29 , 2017 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


171 


(iii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் 

3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்தலும் நிருவாகமும் - மாநிலச் செலவினங்கள் - AB மாவட்ட 
பணியாளரமைப்பு - 01 சம்பளங்கள் 
(த . தொ . கு 3456 00 001 AB 0108 ) 


( II ) 2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - மாநிலச் செலவினங்கள் - AB வட்டப் பணியாளரமைப்புகள் 


( அ ) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைபேசிக் கட்டணங்கள் ரூ . 31 ,500 / 

தொடரும் செலவினம் ரூ. 25 ,500 / - மற்றும் தொடராச் செலவினம் ரூ . 6, 000 / 
( த . தொ . கு 2053 00 094 AB 0513) 


ரூ .1, 20, 000 / 


( ஆ ) 05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் 

( த . தொ . கு 2053 00 094 AB 0531 ) 


( இ ) 05 அலுவலகச் செலவுகள் - 05 அறைகலன் ரூ .4 ,00 , 000 / 

( த . தொ . கு 2053 00 094 AB 0559 ) 


( ஈ ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் ரூ .1,10 ,000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 1914 ) 


( உ ) 21 மோட்டார் வண்டிகள் - 01 வாங்குதல் ரூ. 12 ,00 , 000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 2119 ) 


( ஊ ) 45 பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ .1, 92 ,000 / 

( த . தொ . கு 2053 00 094 AB 4500 ) 


( எ ) 76 கணினியும் துணைப் பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ.1, 00 ,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 


9 . மேலே பத்தி 7 மற்றும் 8 - இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு " புதுதுணைப்பணி (New Instrument of 
Services ) குறித்த செலவினமாகும் . இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்டமன்றப் பேரவையின் 
ஒப்புதலை எதிர்நோக்கி , இச்செலவினம் முதற்கண் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து (Contingency Fund ) முன்பணம் ஒப்பளிப்பு பெறுவதன் 
மூலம் செலவிடப்படலாம் . இதற்கான ஆணை நிதி ( வ . செ . பொது . 1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . அடுத்துவரும் துணை 
மானியக் கோரிக்கையில் இச்செலவினம் சேர்க்கப்பட்டு சட்டமன்ற பேரவையின் ஒப்புதல் பெறும்வரை நடப்பாண்டிற்கு தேவைப்படும் சரியான 
தொகையினை கணக்கிட்டு எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து முன்பணம் ஒப்பளிப்பு செய்ய தமிழ்நாடு எதிர்பாரா செலவு நிதி விதிகள் 
1963 - ன் இணைப்பிலுள்ள படிவம் அ - ன்படி இவ்வரசாணையின் நகலுடன் நிதி ( வ . செ . பொது .1) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு முதன்மைச் 
செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் இச்செலவினத்தை 2017 - 2018 
துணை மானியக் கோரிக்கையில் (Supplementary Estimate) சேர்க்கும் பொருட்டு உரிய வரைவு செயற்குறிப்பினை தவறாமல் உரிய 
நேரத்தில் நிதி ( வ . செ . பொது 1 / வருவாய் ) துறைக்கு அனுப்புமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறார் . 


- ஆணையர் , சென்னை கேட்டு இது, வ. செ.பொது. அறைக்கு விண்ணப்பிக்கமான 

- ---nate ) சோக்கும்பொருட்டு உரிய வரைவு செயங்கரிப்பி - 


10 . இவ்வரசாணை மற்றும் இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வட்டம் 
07 - 11 - 2017 - ஆம் நாள் முதல் செயல்படும் . 

11. புதிய நம்பியூர் வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 7 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த தக்க 
நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 


12 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் .56917A / நிதி (வருவாய்)த்துறை/2017 , நாள் 07 - 11 - 2017 மற்றும் 
அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் . 56678 / மைமஆபி / 2017 , நாள் 07 - 11 - 2017 - இல் பெறப்பட்ட இசைவுடன் வெளியிடப்படுகிறது . கூடுதல் 
நிதியொதுக்க பேரேடு எண் . 1817 ( ஆயிரத்து எண்ணூற்றி பதினேழு) . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


DTP - ||- 1 ( 48 ) - 2 


172 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


இணைப்பு 


அரசாணை ( நிலை ) எண் . 351 , வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை , 

நாள் 07 .11 .2017 

அறிவிக்கை - 1 
கோபிசெட்டிபாளையம் வட்டத்தில் வட்டச் சீரமைப்பிற்கு முன் உள்ள கிராமங்களின் பெயர்கள் உள்வட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : 


வட்டத்தின் பெயர் 


உள்வட்டத்தின் பெயர் 


வ . எண் 


கிராம் எண் 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


கோபிசெட்டிபாளையம் 


1 . கோபிசெட்டிபாளையம் 
(15 கிராமங்கள்) 


கோட்டுப்புள்ளாம்பாளையம் 
சோழமாதேவிக்கரை 
அயலூர் 
பழையபாரியூர்கரை 
அக்ரஹாரக்கரை 
செய்யாம்பாளையம் 
வீரபாண்டி 
பாரியூர் 
செங்கலரைக்கரை 
போடிசின்னாம்பாளையம் 
அளுக்குளி அ " 
அளுக்குளி ஆ 
மொடச்சூர் 
குள்ளம்பாளையம் 
கலிங்கியம் அ 
கலிங்கியம் ஆ " 
லக்கம்பட்டி 


2 .சிறுவலூர் 
( 7 கிராமங்கள்) 


பொலவக்காளிபாளையம் 


3 . கூகலூர் 
( 7 கிராமங்கள்) 


நாதிபாளையம் 
நாகதேவம்பாளையம் அ " 
நாகதேவம்பாளையம் ஆ " 
கொளப்பலூர் 
வெள்ளாங்கோவில் 
சிறுவலூர் 
கடுக்காம்பாளையம் 
சவண்டப்பூர் அ 
சவண்டப்பூர் ஆ " 
அம்மாபாளையம் 
மேவாணி 
கூகலூர் அ " 
கூகலூர் ஆ 
கூகலூர் இ " 
நஞ்சைகோபி 
புதுக்கரை 
வெள்ளாளபாளையம் . 


4 . வாணிப்புத்தூர் 
( 16 கிராமங்கள் ) 


கணக்கம்பாளையம் 


கொண்டையம்பாளையம் 
புஞ்சைதுறையம்பாளையம் அ 
புஞ்சைதுறையம்பாளையம் ஆ ” 
நஞ்சைதுறையம்பாளையம் 
பேட்டைக்கரை 
கொங்கர்பாளையம் அ 


Nov . 29 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


173 


வட்டத்தின் பெயர் 


உள்வட்டத்தின் பெயர் 


வ .எண் 


கிராம எண் 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


5 . காசிபாளையம் 
( 6 கிராமங்கள் ) 


6 . எலத்தூர் 
( 10 கிராமங்கள்) 


கொங்கர்பாளையம் ஆ 
கவுண்டம்பாளையம் 
அரக்கன்கோட்டை 
புள்ளப்பநாயக்கன்பாளையம் 
அரக்கன் கோட்டைகரை 
வாணிப்புத்தூர் அ 
வாணிப்புத்தூர் ஆ 
பெரியகொடிவேரி 
சின்னக்கொடிவேரி 
சென்றாயம்பாளையம் 
நஞ்சைபுளியம்பட்டி 
பெருமுகை அ 
பெருமுகை ஆ " 
கடத்தூர் 
தடப்பள்ளி கிராமம் 
தடப்பள்ளிகரை 
சிங்கிரிபாளையம் 
அக்கரைகொடிவேரி 
ஒடையாக்கவுண்டன்பாளையம் 
எலத்தூர் அ 
எலத்தூர் ஆ 
சுண்டக்காம்பாளையம் 
கூடக்கரை 
கரட்டுப்பாளையம் அ 
கரட்டுப்பாளையம் ஆ 
குருமந்தூர் 
அஞ்சானூர் 
இருகாலூர் 
வேமாண்டம்பாளையம் அ 
வேமாண்டம்பாளையம் ஆ " 
லாகம்பாளையம் 
ஆண்டிபாளையம் 
பொலவபாளையம் 
மொட்டணம் 
ஒழலக்கோயில் 
எம்மாம்பூண்டி அ 
எம்மாம்பூண்டி ஆ " 
நம்பியூர் அ 
நம்பியூர் ஆ " 
நிச்சாம்பாளையம் 
ஆவலாம்பாளையம் 
சாந்திபாளையம் 
கோசணம் அ 
கோசணம் ஆ | 
கடசெல்லிபாளையம் 
சின்னாரிபாளையம் 
தாழ்குனி 


7 . நம்பியூர் 
( 12 கிராமங்கள் ) 


DTP - ||- 1 ( 48 ) - 2a 


174 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


அறிவிக்கை - 2 


கோபிசெட்டிபாளையம் வட்டத்தில் வட்டச் சீரமைப்பிற்கு பின் உள்ள கிராமங்களின் பெயர்கள் உள்வட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : 


வட்டத்தின் பெயர் 


உள்வட்டத்தின் பெயர் 


வ . எண் 


கிராம எண் 

( 4 ) 


வருவாய் கிராமங்களின் பெயர் 

( 5 ) 


கோபிசெட்டிபாளையம் 


1 . கோபிசெட்டிபாளையம் 
( 12 கிராமங்கள் ) 


அயலூர் 


26 


பழையபாரியூர்கரை 
அக்ரஹாரக்கரை 
செய்யாம்பாளையம் 
வீரபாண்டி 
பாரியூர் 
செங்கலரைக்கரை 
கோட்டுப்புள்ளாம்பாளையம் 
மொடச்சூர் 
குள்ளம்பாளையம் 
கலிங்கியம் அ 
கலிங்கியம் ஆ " 
லக்கம்பட்டி 


2 . சிறுவலூர் 
( 7 கிராமங்கள் ) 


பொலவக்காளிபாளையம் 


74 


நாதிபாளையம் 
நாகதேவம்பாளையம் ‘ அ ” 
நாகதேவம்பாளையம் ஆ 
கொளப்பலூர் 
வெள்ளாங்கோவில் 
சிறுவலூர் 
கடுக்காம்பாளையம் 


16 


3 . கூகலூர் 
( 7 கிராமங்கள்) 


சவண்டப்பூர் அ " 


சவண்டப்பூர் ஆ " 
அம்மாபாளையம் 
மேவாணி 
கூகலூர் அ 
கூகலூர் ஆ 
கூகலூர் இ " 
நஞ்சைகோபி 
புதுக்கரை 
வெள்ளாளபாளையம் . 


4 . வாணிப்புத்தூர் 
( 16 கிராமங்கள் ) 


கணக்கம்பாளையம் 


கொண்டையம்பாளையம் 


புஞ்சைதுறையம்பாளையம் அ 
புஞ்சைதுறையம்பாளையம் ஆ " 
நஞ்சைதுறையம்பாளையம் 


Nov . 29 , 2017] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


175 


வட்டத்தின் பெயர் 


உள்வட்டத்தின் பெயர் 


வ . எண் 


கிராம எண் 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


( 1) 


(5 ) 


10 


பேட்டைக்கரை 


கொங்கர்பாளையம் அ 
கொங்கர்பாளையம் ஆ 
கவுண்டம்பாளையம் 
அரக்கன் கோட்டை 
புள்ளப்பநாயக்கன்பாளையம் 
வாணிப்புத்தூர் அ 
வாணிப்புத்தூர் ஆ ” 
நஞ்சைபுளியம்பட்டி 
பெருமுகை அ ” 
பெருமுகை ஆ " 
பெரியகொடிவேரி 
சின்னக்கொடிவேரி 
சென்றாயம்பாளையம் 
அரக்கன் கோட்டைகரை 


5 . காசிபாளையம் 
( 8 கிராமங்கள்) 


தடப்பள்ளி கிராமம் 


தடப்பள்ளிகரை 


சிங்கிரிபாளையம் 


( கோபிச்செட்டிபாளையம் 
உள்வட்டத்திலிருந்து 
இணைக்கப்படும் 
கிராமங்கள் ) 


அக்கரைகொடிவேரி 
அளுக்குளி அ " 
அளுக்குளி ஆ 
போடி சின்னாம்பாளையம் 
சோழமாதேவிக்கரை 
ஒடையாக்கவுண்டன்பாளையம் 


50 


அறிவிக்கை - 3 


சத்தியமங்கலம் வட்டத்தில் வட்டச் சீரமைப்பிற்கு முன் உள்ள கிராமங்களின் பெயர்கள் உள்வட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : 


வட்டத்தின் பெயர் 


உள்வட்டத்தின் 

பெயர் 


வ . எண் . 


கிராம் எண் . 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


( 2 ) 


( 3 ) 


ராஜன்நகர் 


சத்தியமங்கலம் 


1 . சத்தியமங்கலம் 
(16 கிராமங்கள்) 


புதுப்பீர்கடவு 
சிக்கரசம்பாளையம் 
பட்டவர்த்தி அய்யம்பாளையம் 
மலையடிப்புதூர் 


176 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


வட்டத்தின் பெயர் 


உள்வட்டத்தின் 

பெயர் 


வ . எண் . 


கிராம் எண் . 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


( 1) 


தாசரிபாளையம் 


கொமராபாளையம் 


ஆலத்துக்கோம்பை 


சதுமுகை 
சத்தியமங்கலம் 


வரதப்பம்பாளையம் 


கோட்டுவீராம்பாளையம் 


ரங்கசமுத்திரம் 
இக்கரைநெகமம் 
அக்கரைநெகமம் 
கோணமூலை 


2 . பவானிசாகர் 
(13 கிராமங்கள் ) 


பூசாரிபாளையம் 


அக்கரைதத்தப்பள்ளி 
கரிதொட்டம்பாளையம் 
பனையம்பள்ளி 


பகை 


அய்யம்பாளையம் 
பெரியகள்ளிப்பட்டி 
தொப்பம்பாளையம் 
தொட்டம்பாளையம் 
முடுக்கன்துறை 
புங்கார் 
இக்கரைதத்தப்பள்ளி 
கொத்தமங்கலம் 


பகுத்தம்பாளையம் 


3 . புஞ்சைபுளியம்பட்டி 
(13 கிராமங்கள் ) 


விண்ணப்பள்ளி 


குரும்பபாளையம் 


புங்கம்பள்ளி 
தச்சுபெருமாள்பாளையம் 
சுங்கக்காரன்பாளையம் 


காரப்பாடி 
செல்லப்பம்பாளையம் 


வரப்பாளைம் 


காவிலிபாளையம் 


மாதம்பாளையம் 


Nov . 29 , 2017 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


177 


வட்டத்தின் பெயர் 


உள்வட்டத்தின் 

பெயர் 


வ . எண் . 


கிராம் எண் . 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


(1 ) 


மாராயிபாளையம் 


நல்லூர் 


புஞ்சைபுளியம்பட்டி 


4 . அரசூர் 
( 8 கிராமங்கள் ) 


செண்பகபுதூர் - அ 


54 


செண்பகபுதூர் - ஆ 
உக்கரம் - அ 
உக்கரம் - ஆ 
உக்கரம் - இ 


பழையகலையனூர் 


புதுக்கலையனூர் 
அரியப்பம்பாளையம் 
இண்டியம்பாளையம் 


அரசூர் 


மாக்கினாங்கோம்பை 


5 . குத்தியாலத்தூர் 
( 6 கிராமங்கள்) 


கெம்பநாயக்கன் பாளையம் 


கொண்டப்பநாயக்கன் பாளையம் 


செல்லிபாளையம் 


குத்தியாலத்தூர் 


குன்றி 
கூத்தம்பாளையம் 


அறிவிக்கை - 4 
சத்தியமங்கலம் வட்டத்தில் வட்டச் சீரமைப்பிற்கு பின் உள்ள கிராமங்களின் பெயர்கள் உள்வட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : 


வட்டத்தின் பெயர் 


உள்வட்டத்தின் 

பெயர் 


வ . எண் . 


கிராம் எண் . 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


( 5 ) 


சத்தியமங்கலம் 


1. சத்தியமங்கலம் 
(16 கிராமங்கள் ) 


2 


ராஜன்நகர் 


புதுப்பீர்கடவு 


சிக்கரசம்பாளையம் 


பட்டவர்த்தி அய்யம்பாளையம் 


மலையடிப்புதூர் 
தாசரிபாளையம் 


கொமராபாளையம் 


ஆலத்துக்கோம்பை 


178 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


வட்டத்தின் பெயர் 


உள்வட்டத்தின் 

பெயர் 


வ . எண் . 


கிராம் எண் . 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


( 5 ) 


சதுமுகை 


சத்தியமங்கலம் 
வரதப்பம்பாளையம் 
கோட்டு வீராம்பாளையம் 
ரங்கசமுத்திரம் 
இக்கரைநெகமம் 
அக்கரைநெகமம் 
கோணமூலை 


2 . பவானிசாகர் 
( 13 கிராமங்கள் ) 


பூசாரிபாளையம் 


அக்கரைதத்தப்பள்ளி 
கரிதொட்டம்பாளையம் 
பனையம்பள்ளி 
அய்யம்பாளையம் 
பெரியகள்ளிப்பட்டி 
தொப்பம்பாளையம் 
தொட்டம்பாளையம் 
முடுக்கன் துறை 
புங்கார் 
இக்கரைதத்தப்பள்ளி 
கொத்தமங்கலம் 
பகுத்தம்பாளையம் 


3. புஞ்சைபுளியம்பட்டி 
( 9 கிராமங்கள்) 


விண்ணப்பள்ளி 


குரும்பபாளையம் 
புங்கம்பள்ளி 
தச்சுபெருமாள் பாளையம் 
சுங்கக்காரன் பாளையம் 
மாதம்பாளையம் 
மாராயிபாளையம் 


நல்லூர் 


புஞ்சைபுளியம்பட்டி 


4 . அரசூர் 
( 8 கிராமங்கள்) 


செண்பகபுதூர் - அ 


செண்பகபுதூர் - ஆ 
உக்கரம் - அ 


40 


உக்கரம் - ஆ 


உக்கரம் - இ 


பழையகலையனூர் 
புதுக்கலையனூர் 
அரியப்பம்பாளையம் 


Nov . 29 , 2017 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


179 


வட்டத்தின் பெயர் 


உள்வட்டத்தின் 

பெயர் 


வ . 
எண் . 


கிராம் 
எண் . 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


( 3) 


( 4 ) 


இண்டியம்பாளையம் 


அரசூர் 


மாக்கினாங்கோம்பை 


5 . குத்தியாலத்தூர் 
( 6 கிராமங்கள்) 


கெம்பநாயக்கன் பாளையம் 


கொண்டப்பநாயக்கன் பாளையம் 
செல்லிபாளையம் 
குத்தியாலத்தூர் 
குன்றி 


கூத்தம்பாளையம் 


அறிவிக்கை - 5 
தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , ஈரோடு மாவட்டத்திலுள்ள கோபிசெட்டிபாளையம் மற்றும் சத்தியமங்கலம் வட்டங்களைச் 
சீரமைத்து நம்பியூரை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் ஒன்று 2017 ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 07 - ஆம் நாளிலிருந்து 
கீழ்க்காணும் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள வருவாய் கிராமங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 


வட்டத்தின் பெயர் 


உள்வட்டத்தின் 

பெயர் 


வ . எண் . 


கிராம் எண் . 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


( 4) 


( 5 ) 


நம்பியூர் 


1 . நம்பியூர் 
(12 கிராமங்கள்) 


பொலவபாளையம் 


63 


மொட்டணம் 
ஒழலக்கோயில் 
எம்மாம்பூண்டி அ 
எம்மாம்பூண்டி ஆ 
நம்பியூர் அ 
நம்பியூர் ஆ 
நிச்சாம்பாளையம் 
ஆவலாம்பாளையம் 
சாந்திபாளையம் 
கோசணம் அ 
கோசணம் ஆ 
கடசெல்லிபாளையம் 
சின்னாரிபாளையம் 
தாழ்குனி 


2 . எலத்தூர் 
( 7 கிராமங்கள்) 


எலத்தூர் அ " 


எலத்தூர் ஆ 
சுண்டக்காம்பாளையம் 


53 


DTP - ||- 1 (48 ) - 3 


180 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II - Sec . 1 


வட்டத்தின் பெயர் 


உள்வட்டத்தின் 

பெயர் 


வ . எண் . 


கிராம் எண் . 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


கூடக்கரை 


கரட்டுப்பாளையம் அ 
கரட்டுப்பாளையம் ஆ " 


குருமந்தூர் 


ஆண்டிபாளையம் 


கோபிசெட்டிபாளையம் 
வட்டம் , காசிப்பாளையம் 
உள்வட்டத்திலிருந்து 
இணைக்கப்படும் 
கிராமம் 


கடத்தூர் 


3 . வேமாண்டம்பாளையம் 
( 8 கிராமங்கள்) 
( புதிய குறுவட்டம் ) 


57 


வேமாண்டம்பாளையம் அ 


வேமாண்டம்பாளையம் ஆ 
இருகாலூர் 


அஞ்சானூர் 
லாகம்பாளையம் 


வரப்பாளையம் 


காவிலிபாளையம் 
காராப்பாடி 
செல்லப்பம்பாளையம் 


கோபிசெட்டிபாளையம் மற்றும் சத்தியமங்கலம் வட்டங்களில் உள்ளடங்கும் மேற்கண்ட கிராமங்கள் மீது கோபிசெட்டிபாளையம் மற்றும் 
சத்தியமங்கலம் வட்டாட்சியர்களால் கையாளப்படும் அதிகாரங்கள் 2017 ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 07 - ஆம் நாளிலிருந்து நம்பியூர் 
வட்டாட்சியரால் கையாளப்படும் . 


சந்தரமோகன் . B 
அரசு செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


